Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


Hk 2k > 


ciRupANARRuppaTal 
of nattattanAr 
(one of the "pattuppATTu" anthology) 
(in tamil script, 15011 format) 


38 38 36 


பத்துப்‌ பாட்டுக்களில்‌ ஒன்றாவதான 
''சிறுபாணாற்றுப்படை" 
(ஆசிரியர்‌ : இடைக்கழி நாட்டு நல்லார்‌ நத்தத்தனார்‌) 


>k 2k > 


Etext Preparation : Staff & Students of K.A.P. Viswanatham Higher Secondary School, 
Tiruchirappalli, Tamilnadu, India ( Dr. C. Kesavaraj, Trustee, Project Sponsor; Dr. R. 
Vasudevan, Former Director, School of Energy, Bharathidasan University, Trichi, Tamilnadu- 
Tech. support:; Dr. R. Rajendran, Senior Teacher, - coordination) 

Text Input & Proofreading: Ms. J. Jayanthi (Librarian); 5. Sinnakannan (Typist), Sivadayal, 
Christopher (Students), K.A.P. Viswanatham Higher Secondary School, Trichi, Tamilnadu. 
PDF version : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 

This pdf file 15 based on TSCInaimathi font embedded 11) the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix without the 
need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


சங்க கால நூல்களான 
பத்துப்‌ பாட்டுக்களில்‌ ஒன்றாவதான 
சிறுபாணாற்றுப்படை 
(ஆசிரியர்‌ : இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌) 
இப்பதிவினைச்‌ செய்தவர்கள்‌: 


தமிழ்நாட்டின்‌ திருச்சிராப்பள்ளி, தில்லைநகர்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளியைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ 


இப்பணிக்கு ஏற்பாடு செய்தோர்‌:- 

டாக்டர்‌ சி. கேசவராஜ்‌, BDS, FICD தாளாளர்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளி 
நெறியாளர்‌: ; டாக்டர்‌ இரா. வாசுதேவன்‌, முன்னாள்‌ இயக்குநர்‌, எரிபொருள்‌ பள்ளி, 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ , திருச்சிராப்பள்ளி. ஒருங்கிணைப்பு:- டாக்டர்‌. 


இரா.இராஜேந்திரன்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளி, முதுகலையாசிரியர்‌: 
பதிவாளர்கள்‌: செல்வி.ஜெ.ஜெயந்தி, நூலகர்‌; திரு. ச.சின்னக்கண்ணன்‌,எழுத்தர்‌ மற்றும்‌ 
மாணவர்கள்‌: சிவதயாள்‌, கிறிஸ்டோஃபர்‌ 


பாடியவர்‌ :: இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌ 
பாடப்பட்டவன்‌ :: ஓய்மானாட்டு நல்லியக்கோடன்‌ 
திணை :: பாடாண்திணை 

துறை :: ஆற்றுப்படை 

பாவகை :: ஆசிரியப்பா 

மொத்த அடிகள்‌ :: 269 


மணிமலைப்‌ பணைத்தோள்‌ மாநில மடந்தை 

யணிமுலைத்‌ துயல்வரூஉ மாரம்‌ போலச்‌ 

செல்புன லுழந்த சேய்வரற்‌ கான்யாற்றுக்‌ 

கொல்கரை நறும்பொழிற்‌ குயில்குடைந்‌ துதிர்த்த 

புதுப்பூஞ்‌ செம்மல்‌ சூடிப்‌ புடைநெறித்துக்‌ 

கதுப்புவிரித்‌ தன்ன காழக நுணங்கற 

லயிலுருப்‌ பனைய வாகி யைதுநடந்து 

வெயிலுருப்‌ புற்ற வெம்பரல்‌ கிழிப்ப 

வேனி னின்ற வெம்பத வழிநாட்‌ 

காலைஞா யிற்றுக்‌ கதிர்கடா வுறுப்பப்‌ ர. 


பாலை நின்ற பாலை நெடுூவழிச்‌ 

சுரன்முதன்‌ மராஅத்த வரிநிழ லசைஇ 

யைதுவ்‌ ழிகுபெய லழகுகொண்‌ டருளி 

நெய்கனிந்‌ திருளிய கதுப்பிற்‌ கதுப்பென 

மணிவயின்‌ கலாபம்‌ பரப்பிப்‌ பலவுடன்‌ 

மயின்மயிற்‌ குளிக்குஞ்‌ சாயற்‌ சாஅ 

யுயங்குநாய்‌ நாவி னல்லெழி லசைஇ 

வயங்கிழை யுலறிய அடியி னடிதொடர்ந்‌ 

தீர்ந்துறிலந்‌ தோயு மிரும்பிடித்‌ தடக்கையிற்‌ 

சேர்ந்துடன்‌ செறிந்த குறங்கிற்‌ குறங்கென படு 


மால்வரை யொழுகிய வாழை வாழைப்‌ 


பூவெனப்‌ பொலிந்த ஓதி ஓதி 
நளிச்சினை வேங்கை நாண்மலர்‌ நச்சிக்‌ 


களிச்சுரும்‌ பரற்றுஞ்‌ சுணங்கிற்‌ சுணங்குபிதிர்ந்‌ 


தியாணர்க்‌ கோங்கி னவிர்முகை யெள்ளிப்‌ 
பூணகத்‌ தொடுங்கிய வெம்முலை முலையென 
வண்கோட்‌ பெண்ணை வளர்த்த நுங்கி 
னின்சே றிகுதரு மெயிற்றி னெயிறெனக்‌ 
குல்லையம்‌ புறவிற்‌ குவிமுகை யவிழ்ந்த 
முல்லை சான்ற கற்பின்‌ மெல்லியல்‌ . 


மடமா னோக்கின்‌ வாணுதல்‌ விறலியர்‌ 
நடைமெலிந்‌ தசைஇய நன்மென்‌ சீறடி 
கல்லா விளையர்‌ மெல்லத்‌ தைவரப்‌ 
பொன்வார்ந்‌ தன்ன புரியடங்கு நரம்பி 
னின்குரற்‌ சீறியா ழிடவயிற்‌ றழீஇ 
நைவளம்‌ பழுநிய நயந்தெரி பாலை 
கைவல்‌ பாண்மகன்‌ கடனறிந்‌ தியக்க 
வியங்கா வையத்து வள்ளியோர்‌ நசைஇத்‌ 
துனிகூ ரெவ்வமொடு துயராற்றுப்‌ படுப்ப 
முனிவிகந்‌ திருந்த முதுவா யிரவல 


கொழுமீன்‌ குறைய வொதுங்கி வள்ளிதழ்க்‌ 
கழுநீர்‌ மேய்ந்த கயவா யெருமை 

பைங்கறி நிவந்த பலவி னீழல்‌ 

மஞ்சண்‌ மெல்லிலை மயிர்ப்புறந்‌ தைவர 
விளையா விளங்க ணாற மெல்குபு பெயராக்‌ 
குளவிப்‌ பள்ளிப்‌ பாயல்‌ கொள்ளுங்‌ 

குடபுலங்‌ காவலர்‌ மருமா னொன்னார்‌ 
வடபுல விமயத்து வாங்குவிற்‌ பொறித்த 
எழுவுறழ்‌ திணிதோ ளியறேர்க்‌ குட்டுவண்‌ 
வருபுனல்வாயில்‌ வஞ்சியும்‌ வறிதே யதாஅன்று 


நறவுவா யுறைக்கும்‌ நாகுமுதிர்‌ நுணவத்‌ 
தறைவாய்த்‌ குறுந்துணி யயிலுளி பொருத 
கைபுனை செப்பங்‌ கடைந்த மார்பிற்‌ 
செய்பூங்‌ கண்ணி செவிமுத நிருத்தி 
நோன்பகட்‌ டமண ரொழுகையொடூ வந்த 
மகாஅ ரன்ன மந்தி மடவோர்‌ 

நகாஅ ரன்ன நளிநீர்‌ முத்தம்‌ 

வாள்வா யெருந்தின்‌ வயிற்றகத்‌ தடக்கித்‌ 
தோள்புற மறைக்கும்‌ நல்கூர்‌ நுசுப்பி 
னுளரிய லைம்பா லுமட்டிய ரீன்ற . 


கிளர்பூட்‌ புதல்வரொடு கிலுகிலி யாடுந்‌ 
தத்துநீர்‌ வரைப்பிற்‌ கொற்கைக்‌ கோமான்‌ 
தென்புலங்‌ காவலர்‌ மருமா னொன்னார்‌ 
மண்மாறு கொண்ட மாலை வெண்குடைக்‌ 
கண்ணார்‌ கண்ணிக்‌ கடுந்தேர்ச்‌ செழியன்‌ 
தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின்‌ 


எடு 


. 40 


0 


..60 


மகிழ்நனைமறுகின்‌ மதுரையும்‌ வறிதே யுதாஅன்று 
நறுநீர்ப்‌ பொய்கை யடைகரை நிவந்த 
துறுநீர்க்‌ கடம்பின்‌ றுணையார்‌ கோதை 


ஓவத்‌ தன்ன வுண்டுறை மருங்கிற்‌ . 


கோவத்‌ தன்ன கொங்குசேர்‌ புறைத்தலின்‌ 
வருமுலை யன்ன வண்முகை யுடைந்து 
திருமுக மவிழ்ந்த தெய்வத்‌ தாமரை 

யாசி லங்கை யரக்குத்தோய்ந்‌ தன்ன 
சேயிதழ்‌ பொதிந்த செம்பொற்‌ கொட்டை 
யேம வின்றுணை தழீஇ யிறகுளர்ந்து 
காமரு தும்பி காமரஞ்‌ செப்புந்‌ 

தண்பணை தழீஇய தளரா இருக்கைக்‌ 
குணபுலங்‌ காவலர்‌ மருமா னொன்னா 
ரோங்கெயிற்‌ கதவ முருமுச்சுவல்‌ சொறியுந்‌ 


தூங்கெயி லெறிந்த தொடிவிளங்கு தடக்கை 
நாடா நல்லிசை நற்றேர்ச்‌ செம்பிய 

னோடாப்‌ பூட்கை யுறந்தையும்‌ வறி தே யதாஅன்று 
வானம்‌ வாய்த்த வளமலைக்‌ கவாஅற்‌ 

கான மஞ்ஞுக்குக்‌ கலிங்க நல்கிய 

அருந்திற லணங்கி னாவியர்‌ பெருமகன்‌ 

பெருங்க னாடன்‌ பேகனுஷஞ்‌ சுரும்புண 

நறுவீ யுறைக்கு நாக நெடூவழிச்‌ 

சிறுவீ முல்லைக்குப்‌ பெருந்தேர்‌ நல்கிய 
பிறங்குவெள்‌ ளருவி வீழுஞ்‌ சாரல்‌ 


பறம்பிற்‌ கோமான்‌ பாரியுங்‌ கறங்குமணி 
வாலுளைப்‌ புரவியொடு வையக மருள 

வீர நன்மொழி யிரவலர்க்‌ கீந்த 
வழறிகழ்ந்‌ திமைக்கு மஞ்சுவரு நெடூவேற்‌ 
கழறொடித்‌ தடக்கைக்‌ காரியு நிழறிகழ்‌ 
நீல நாக நல்கிய கலிங்க 

ஆலமர்‌ செல்வற்‌ கமர்ந்தனன்‌ கொடுத்த 
சாவந்‌ தாங்கிய சாந்துபுலர்‌ திணிதோ 
ளார்வ நன்மொழி யாயு மால்வரைக்‌ 
கமழ்பூஞ்‌ சாரற்‌ கவினிய நெல்லி 


யமிழ்துவிளை தீங்கனி யெளவைக்‌ கீந்த 
வுரவுச்சினங்‌ கனலுமொளிதிகழ்‌ நெடுவே 
லரவக்கடற்‌ றானை யதிகனுங்‌ கரவாது 
நட்டோ ருவப்ப நடைப்பரி கார 

முட்டாது கொடுத்த முனைவிளங்கு தடக்கைத்‌ 
துளிமழை பொழியும்‌ வளிதுஞ்சு நெடுங்கோட்டு 
நளிமலை நாட னள்ளியு நளிசினை 

நறும்போது கஞலிய நாகுமுதிர்‌ நாகக்துக்‌ 
குறும்பொறை நன்னாடு கோடியர்க்‌ கீந்த 
காரிக்‌ குதிரைக்‌ காரியொடு மலைந்த 


வோரிக்‌ குதிரை யோரியு மெனவாங்‌ 


. 70 


. 50 


. 90 


. 100 


. 110 


கெழுசமங்‌ கடந்த வெழுவுறழ்‌ திணிதோ 
ளெழுவர்‌ பூண்ட வீகைச்‌ செந்நுகம்‌ 
விரிகடல்‌ வேலி வியலகம்‌ விளங்க 
வொருதான்‌ றாங்கிய வுரனுடைய நோன்றா 
ணறுவீ நாககு மகிலு மாரமுந்‌ 

துறையாடூ மகளிர்க்குத்‌ தோட்புணை யாகிய 
பொருபுன றரூஉம்‌ போக்கரு மரபிற்‌ 
றொன்மா விலங்கைக்‌ கருவொடு பெயரிய 
நன்மா விலங்கை மன்ன ருள்ளும்‌ . 


மறுவின்றி விளங்கிய வடுவில்‌ வாய்வா 
ளுறுபுலித்‌ துப்பி னோவியர்‌ பெருமகன்‌ 
களிற்றுத்தழும்‌ பிருந்த கழறயங்கு திருந்தடிப்‌ 
பிடிக்கணஞ்‌ சிதறும்‌ பெயல்மழைத்‌ தடக்கைப்‌ 
பல்லியக்‌ கோடியர்‌ புரவலன்‌ பேரிசை 
நல்லியக்‌ கோடனை நயந்த கொள்கையொடு 
தாங்கரு மரபிற்‌ றன்னுந்‌ தந்தை 

வான்பொரு நெடுவரை வளனும்‌ பாடி 
முன்நாள்‌ சென்றன மாக விந்நா 

டூறவாக்‌ கண்ண சாய்செவிக்‌ குருளை 


கறவாக்‌ பால்முலை கவர்த னோனாது 
புனிற்றுநாய்‌ குரைக்கும்‌ புல்லெ னட்டில்‌ 
காழ்சோர்‌ முதுசுவர்க்‌ கணச்சித லரித்த 

பூழி பூத்த புழற்கா ளாம்பி 

யொல்குபசி யுழந்த வொடுங்குநுண்‌ மருங்குல்‌ 


வளைக்கைக்‌ கிணைமகள்‌ வள்ளுகிர்க்‌ குறைத்த 


குப்பை வேளை யுப்பிலி வெந்ததை 

மடவோர்‌ காட்சி நாணிக்‌ கடையடைத்‌ 
திருக்பே ரொக்கலொ டொருங்குடன்‌ மிசையு 
மழிபசி வருத்தம்‌ வீடப்‌ பொழிகவுட்‌ . 


டறுகட்‌ பூட்கைத்‌ தயங்குமணி மருங்கிற்‌ 
சிறுகண்‌ யானையொடு பெருந்தே ரெய்தி 
யாமவ ணின்றும்‌ வருதும்‌ நீயிரு 

மிவணயந்‌ திருந்த விரும்பே ரொக்கற்‌ 
செம்ம லூள்ளமொடுூ செல்குவி ராயி 
னலைநீர்த்‌ தாழை யன்னம்‌ பூப்பவுந்‌ 
தலைநாட்‌ செருந்தி தமனியம்‌ மருட்டவுங்‌ 
கடூஞ்சூன்‌ முண்டகங்‌ கதிர்மணி கழாஅலவும்‌ 
நெடுங்காற்‌ புன்னை நித்திலம்‌ வைப்பவும்‌ 
கானல்‌ வெண்மணல்‌ கடலுலாய்‌ நிமிர்தரப்‌ 


பாடல்‌ சான்ற நெய்த னெடுவழி 

மணிநீர்ப்‌ வைப்பு மதிலொடு பெயரிய 
பனிநீர்ப்‌ படுவின்‌ பட்டினம்‌ படரி 
னோங்குநிலை யொட்டகந்‌ துயுன்மடிந்‌ தன்ன 
வீங்குதிரை கொணர்ந்த விரைமர விறகிற் 
கரும்புகைச்‌ செந்தீ மாட்டிப்‌ பெருந்தோண்‌ 
மதியேக்‌ கறூஉம்‌ மாசறு திருமுகத்து 


. .120 


..130 


. .140 


..150 


நுதிவே னோக்கி னுளைமக எரித்த 
பழம்படு தேறல்‌ பரதவர்‌ மடுப்பக்‌ 
கிளைமலர்ப்‌ படப்பைக்‌ கிடங்கிற்‌ கோமான்‌ 


தளையவிழ்‌ தெரியற்‌ றகையோற்‌ பாடி 

யறற்குழற்‌ பாணி தூங்கி யவரொடு 

வறற்குழற்‌ சூட்டின்‌ வயின்வயிற்‌ பெறுகுவிர்‌ 
பைந்நனை யவரை பவழங்‌ கோப்பவுங்‌ 

கருநனைக்‌ காயாக்‌ கணமயி லவிழவுங்‌ 
கொழுங்கொடி முசுண்டை கொட்டங்‌ கொள்ளவுஞ்‌ 
செழுங்குலைக்‌ காந்தள்‌ கைவிரல்‌ பூப்பவுங்‌ 
கொல்லை நெடுவழிக்‌ கோப மூரவு 

முல்லை சான்ற முல்லையம்‌ புறவின்‌ 

விடர்கா லருவி வியன்மலை மூழ்கிச்‌ . 


சுடர்கான்‌ மாறிய செவ்வி நோக்கித்‌ 
திறல்வே னுதியிற்‌ பூத்த கேணி 

விறல்வேல்‌ வென்றி வேலா ரெய்தி 
னுறுவெயிற்‌ குலைஇய வுருப்பவிர்‌ குரம்பை 
யெயிற்றிய ரட்ட இன்புளி வெஞ்சோறு 
தேமா மேனிச்‌ சில்வளை யாயமொ 
டாமான்‌ சூட்டி னமைவரப்‌ பெறுகுவிர்‌ 
நறும்பூங்‌ கோதை தொடுத்த நாட்சினைக்‌ 
குறுங்காற்‌ காஞ்சிக்‌ கொம்ப ரேறி 
நிலையருங்‌ குட்ட நோக்கி நெடிதிருந்து 


புலவுக்கய லெடூத்த பொன்வாய்‌ மணிச்சிரல்‌ 
வள்ளுகிர்‌ கிழித்த வடூவாழ்‌ பாசடை 
முள்ளரைத்‌ தாமரை முகிழ்விரி நாட்போது 
கொங்குகவர்‌ நீலச்‌ செங்கட்‌ சேவல்‌ 
மதிசே ரரவின்‌ மானத்‌ தோன்று 

மருதஞ்‌ சான்ற மருதத்‌ தண்பணை 

யந்தண ரருகா வருங்கடி வியனக 

ரந்தண்‌ கிடங்கினவ னாமூ ரெய்தின்‌ 
வலம்பட நடக்கும்‌ வலிபுண ரெருத்தி 
னுரன்கெழு நோன்பகட்‌ டூழவர்‌ தங்கை 


பிடிக்கை யன்ன பின்னுவீழ்‌ சிறுபுறத்துத்‌ 
தொடிக்கை மகடூஉ மகமுறை தடுப்ப 
விருங்கா முலக்கை யிரும்புமுகந்‌ தேய்த்த 
அவைப்புமா ணரிசி யமலைவெண்‌ சோறு 
கவைத்தா எலவன்‌ கலவையொடு பெறுகுவி 
ரெரிமறிந்‌ தன்ன நாவி னிலங்கெயிற்றுக்‌ 
கருமறிக்‌ காதிற்‌ கவையடிப்‌ பேய்மக 
ணிணனுண்டு சிரித்த தோற்றம்‌ போலப்‌ 
பிணனுகைத்துச்‌ சிவந்த பேருகிர்ப்‌ பணைத்தா 
எண்ணல்‌ யானை யருவிதுக எவிப்ப . 


நீறடங்கு தெருவினவன்‌ சாறயர்‌ மூதூர்‌ 
சேய்த்து மன்று சிறிதுநணி யதுவே 


. 160 


. 170 


. 180 


. 190 


. 200 


பொருநர்க்‌ காயினும்‌ புலவர்க்‌ காயினு 
மருமறை நாவி னந்தணர்க்‌ காயினுங்‌ 
கடவுண்‌ மால்வரை கண்விடுத்‌ தன்ன 
அடையா வாயிலவ னருங்கடை குறுகிச்‌ 
செய்ந்நன்றி யறிதலுஞ்‌ சிற்றின மின்மையு 
மின்முக முடையையு மினிய னாதலுஞ்‌ 
செறிந்துவிளங்கு சிறப்பி னறிந்தோ ரேத்த 


அஞ்சினர்க்‌ களித்தலும்‌ வெஞ்சின மின்மையு . 


மாணணி புகுதலு மழிபடை தாங்கலும்‌ 
வாண்மீக்‌ கூற்றத்த்து வயவ ரேத்தக்‌ 
கருதியது முடித்தலுங்‌ காமுறப்‌ படுதலு 
மொருவழிப்‌ படாமையு மோடிய துணர்தலு 
மரியே ர௬ுண்க ணரிவைய ரேத்த 
அறிவுமடம்‌ படுதலு மறிவுநன்‌ குடைமையும்‌ 
வரிசை யறிதலும்‌ வரையாது கொடுத்தலும்‌ 
பரிசில்‌ வாழ்க்கைப்‌ பரிசில ரேத்தப்‌ 

பன்மீ னடுவட்‌ பான்மதி போல 

இன்னகை யாயமோ டிருந்தோற்‌ குறுகிப்‌ . 


பைங்க ணூகம்‌ பாம்புபிடித்‌ தன்ன 


வங்கோட்டூச்‌ செறிந்த வவிழ்ந்துவீங்கு திவவின்‌ 


மணிநிரைத்‌ தன்ன வனப்பின்‌ வாயமைத்து 
வயிறுசேர்‌ பொழுகிய வகையமை யகளத்துக்‌ 
கானக்‌ குமிழின்‌ கனிநிறங்‌ கடுப்பப்‌ 


புகழ்வினைப்‌ பொலிந்த பச்சையொடூ தேம்பெய்‌ 


தமிழ்துபொதிந்‌ திலிற்று மடங்குபுரி நரம்பிற்‌ 
பாடுதுறை முற்றிய பயன்றெரி கேள்விக்‌ 
கூடுகொ எளின்னியங்‌ குரல்குர லாக 
நூனெறி மரபிற்‌ பண்ணி யானாது 


முதுவோர்க்கு முகிழ்த்த கையினை யெனவு 
மிளையோர்க்கு மலர்ந்த மார்பினை யெனவு 
மேரோர்க்கு நிழன்ற கோலினை யெனவுந்‌ 
தேரோர்க்‌ கழன்ற வேலினை யெனவு 
நீசில மொழியா வளவை மாசில்‌ 
காம்புசொலித்‌ தன்ன வறுவை யுடீ இப்‌ 
பாம்புவெகுண்‌ டன்ன தேற னல்கிக்‌ 
காவெரி யூட்டிய கவர்கணைத்‌ தூணிப்‌ 
பூவிரி கச்சைப்‌ புகழோன்‌ றன்முன்‌ 
பனிவரை மார்பன்‌ பயந்த நுண்பொருட்‌ 


பனுவலின்‌ வழாஅப்‌ பல்வே றடிசில்‌ 

வாணிற விசும்பிற்‌ கோண்மீன்‌ சூழ்த்த 
விளங்கதிர்‌ ஞாயி றெள்ளுந்‌ தோற்றத்து 
விளங்குபொற்‌ கலத்தில்‌ விரும்புவன பேணி 
யானா விருப்பிற்‌ றனின்‌ றூட்டித்‌ 

திறல்சால்‌ வென்றியொடு தெவ்வுப்புல மகற்றி 
விறல்வேன்‌ மன்னர்‌ மன்னெயின்‌ முருக்கி 
நயவர்‌ பாணர்‌ புன்கண்‌ டீர்த்தபின்‌ 


. 210 


. 220 


. 240 


வயவர்‌ தந்த வான்கேழ்‌ நிதியமொடு 
பருவ வானத்துப்‌ பாற்கதிர்‌ பரப்பி . 532௮0 


யுருவ வான்மதி யூர்கொண்‌ டாங்குக்‌ 

கூருளி பொருத வடூவாழ்‌ நோன்குறட்‌ 

டாரஞ்‌ சூழ்ந்த வயில்வாய்‌ நேமியொடு 

சிதர்நனை முருக்கின்‌ சேணோங்கு நெடுஞ்சினைத்‌ 

ததர்பிணி யவிழ்ந்த தோற்றம்‌ போல 

வுள்ளரக்‌ கெறிந்த வுருக்குறு போர்வைக்‌ 

கருந்தொழில்‌ வினைஞர்‌ கைவினை முற்றி 

யூர்ந்துபெயர்‌ பெற்ற வெழினடைப்‌ பாகரொடு 

மாசெல வொழிக்கு மதனுடை நோன்றாள்‌ 

வாண்முகப்‌ பாண்டில்‌ வலவனொடுூ தரீஇ 351200 


யன்றே விடூுக்குமவன்‌ பரிசின்‌ மென்றேட்‌ 

டூகிலணி யல்குற்‌ றுளங்கியன்‌ மகளி 

ரகிலுண விரித்த வம்மென்‌ கூந்தலின்‌ 

மணிமயிற்‌ கலாப மஞ்சிடைப்‌ பரப்பித்‌ 

துணிமழை தவழுந்‌ துயல்கழை நெடுங்கோட்‌ 

டெறிந்துரு மிறந்த வேற்றருஞ்‌ சென்னிக்‌ 

குறிஞ்சிக்‌ கோமான்‌ கொய்தளிர்க்‌ கண்ணிச்‌ 

செல்லிசை நிலைஇய பண்பி 

நல்லியக்‌ கோடனை நயந்தனிர்‌ செலினே. . 269 


